NOVEMBER/DECEMBER 2023 


CETA55B/BETA55B — நாட்டுப்புறவியல்‌ 


Time : Three hours Maximum : 75 marks 


2. 


Folklore - விளக்கம்‌ தருக. 
தமிழில்‌ பழமொழிக்கு வழங்கும்‌ வேறுபெயர்கள்‌ 


யாவை? 
வள்ளைப்பாட்டு என்றால்‌ என்ன? 


தமிழக நாட்டுப்புற ஆய்வு அறிஞர்கள்‌ இருவரின்‌ 
பெயரைச்‌ சுட்டுக. 


கும்மியாட்டம்‌ குறிப்பு வரைக. 

மழை பற்றிய நம்பிக்கைகள்‌ இரண்டினை எழுது. 
தாலாட்டுப்‌ பாடல்‌ குறிப்பு எழுதுக. 
ஏற்றப்பாட்டு குறித்து எழுதுக. 

அம்மானை - குறிப்பு வரைக. 


நாட்டுடப்புறக்‌ கதைகளின்‌ தன்மை யாது? 


3902 


11% 


12. 


18. 


14. 


15: 


பகுதி ஆ - (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்க. 
(அ) பழமொழியின்‌ தன்மையை ஆராய்க. 
(அல்லது) 
(ஆ) உளவியல்‌ குறித்து எழுதுக. 


(அ) தொல்காப்பியத்தில்‌ கூறப்பட்டுள்ள நாட்டுப்புறப்‌ 
பதிவுகள்‌ குறித்து எழுதுக. 


(அல்லது) 

(ஆ) விடுகதைகள்‌ பற்றி விளக்குக. 

(அ) குழந்தைப்‌ பற்றிய நம்பிக்கைகளை விளக்குக. 
(அல்லது) 

ஷ்‌ கணியான்‌ ஆட்டம்‌ விளக்கி வரைக. 

(அ) தொழிற்பாடல்களைப்‌ பற்றி விவரிக்க. 
(அல்லது) 

(ஆ) கொண்டாட்டப்‌ பாடல்கள்‌ பற்றி விளக்குக. 

(௮) கதைப்பாடல்‌ அமைப்பு குறித்து எழுதுக. 
(அல்லது) 


(ஆ) நாட்டுப்புறக்‌ கதைகளின்‌ தன்மைகளை விவரிக்க. 


2 3902 


பகுதி, இ -- (3 % 10 ௫ 30 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்றனுக்கு மட்டும்‌ கட்டுரை வடிவில்‌ எழுதுக. 


16. 


17. 


18. 


19: 


20. 


நாட்டுப்புறவியலுக்கும்‌ 


மானுடவியலுக்கும்‌ உள்ள 
உறவினை விவரிக்க. 


தமிழ்‌ இலக்கியங்களில்‌ காணப்படும்‌ நாட்டுப்புறவியல்‌ 
பதிவுகளைக்‌ சுட்டுக. 

நாட்டுப்புறக்‌ கலைகளைத்‌ தொகுத்து எழுதுக. 
நாட்டுப்புறப்‌ பாடல்களைப்‌ பற்றி விவரிக்க. 


நாட்டுப்புறக்‌ கதைகளின்‌ வகைகளைக்‌ கூறி விவரிக்க. 


3 3902 


